﻿114. அல்லாஹ் வின் பள்ளிவாசல்களில் அவனது (திருப்) பெயர் போற்றப்படுவதைத் தடுத்து, அவற்றைச் சீரழிக்க முயல்பவனைவிடப் பெரும் கொடுமைக்காரன் (வேறு) யார்? (ஆனால்,) பயந்துகொண்டே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான் உண்டு. மறுமையில் அவர்களுக்குப் பெரும் வேதனை உண்டு.
-----------------------------------------------------
அல்லாஹ் வின் பள்ளிவாசல்களில் அவனது (திருப்)பெயர் போற்றப்படுவதைத் தடுத்து, அவற்றைச் சீரழிக்க முயன்றதாக இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டோர் யார் என்பது குறித்து விரிவுரையாளர்களிடையே இரண்டு விதமான கருத்துகள் நிலவுகின்றன.

இறையில்லங்களைச் சீரழிக்க முயன்றோர் 
----------------------------------------------
1. அவர்கள் கிறித்தவர்கள் ஆவர். (ஜெரூசலத்திலுள்ள) பைத்துல் மக்திஸில் அசுத்தங்களை வீசியெறிந்து, அதில் மக்களைத் தொழவிடாமல் அவர்கள் தடுத்துவந்தனர்.
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: யூதர்கள்மீது கிறித்தவர்களுக்கிருந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தால், பைத்துல் மக்திஸ் புனிதப் பள்ளிவாசலைச் சீரழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த "புக்த்த நஸ்ஸர்" எனும் அரசனுக்குக் கிறித்தவர்கள் உதவினார்கள். இவன் பாபிலோன் நகரத்தைச் சேர்ந்த அக்னி ஆராதனையாளன் ஆவான்.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அந்தக் கிறித்தவர்கள் பைத்துல் மக்திஸைப் பாழ்படுத்துவதற்காக, புக்த்த நஸ்ஸர் என்பவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இறுதியில், அதை அவன் சீரழித்ததோடு அதில் பிணங்களை வீசுமாறு உத்தரவிட்டான். பைத்துல் மக்திஸைப் பாழ்படுத்த அந்த அரசனுக்கு ரோம் நாட்டைச் சேர்ந்த அ(ந்தக் கிறித்த)வர்கள் ஒத்துழைப்பு அளித்ததற்குக் காரணம், இஸ்ரவேலர்கள் (யூதர்கள்) இறைத்தூதர் யஹ் யா பின் ஸகரிய்யா (அலை) அவர்களைக் கொலை செய்ததேயாகும்.
2. இணைவைப்பாளர்கள், ஹுதைபிய்யா (உடன்படிக்கை நடந்த) நாளில் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களை மக்காவில் நுழையவிடாமல் தடுத்தனர். இறுதியில் நபி (ஸல்) அவர்கள் (மதீனாவிலிருந்து) தாம் கொண்டுவந்திருந்த பலிப் பிராணியை "தீத் துவா" எனுமிடத்தில் அறுத்துப் பலியிட்டார்கள். பின்னர், அவர்களிடம் சமாதான உடன்பாடு செய்துகொண்டார்கள்.
அதன் பின்னர், "இந்த இல்லத்தி(ல் - கஅபாவில் நுழைவதி)லிருந்து யாரும் தடுக்கப்படக் கூடாது. தம் தந்தையையோ, தம் சகோதரரையோ கொலை செய்தவரை (அங்கு) சந்திக்க நேர்ந்தால் அவரைக்கூடத் தடுக்கக் கூடாது" என அந்த இணைவைப்பாளர்களிடம் கூறினார்கள். அதற்கு அவர்கள், "பத்ருப் போர் நாளில் எங்கள் தந்தையரைக் கொலை செய்த யாரும் நாங்கள் உயிருடன் இருக்கும்வரை வரக் கூடாது" என்றனர்.
இதை இப்னு ஸைத் (ரஹ் ) அவர்கள் வாயிலாக இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.
அடுத்து "அவற்றைச் சீரழிக்க முயல்பவன்" என்பது குறித்து இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: குறைஷியர்கள் (புனிதப் பள்ளியான) மஸ்ஜிதுல் ஹராமில் அமைந்துள்ள கஅபாவில் நபி (ஸல்) அவர்கள் தொழுவதற்குத் தடை விதித்தார்கள். அப்போது, "அல்லாஹ் வின் பள்ளிவாசல்களில் அவனது (திருப்)பெயர் போற்றப்படுவதைத் தடுப்பவனைவிடப் பெரும் கொடுமைக்காரன் (வேறு) யார்?" எனும் வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் இந்த இரண்டு கருத்துகளில் முதலாவது கருத்தையே முடிவு செய்தார்கள். இதற்குக் காரணம்: குறைஷியர்கள் கஅபாவைச் சீரழிக்க முயலவில்லை. ஆனால், ரோம் நாட்டைச் சேர்ந்த (கிறித்த)வர்கயோ (ஜெரூசலத்திலுள்ள) பைத்துல் மக்திஸைப் பாழ்படுத்துவதற்கு முயன்றுள்ளனர்.

சரியான கருத்து எது?  
-----------------------------
ஆனால், நம்மைப் பொறுத்தவரை, இரண்டாம் கருத்தே மிகச் சரியானதாகும். இதையே இப்னு ஸைத் (ரஹ் ) அவர்களும் கூறியுள்ளார்கள். அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
ஏனெனில், இதற்கு முந்தைய வசனங்களில் யூதர்களையும் கிறித்தவர்களையும் கண்டித்த அல்லாஹ் , இந்த வசனத்தில் இணைவைப்பாளர்களைக் கண்டிக்கத் துவங்கியுள்ளான். அவர்கள்தான் இறைத்தூதர் (ஸல்) அவர்களையும், அவர்களின் தோழர்களையும் மக்காவிலிருந்து வெளியேற்றினார்கள். (புனிதப் பள்ளியான) மஸ்ஜிதுல் ஹராமில் தொழவிடாமல் அவர்களைத் தடுத்தார்கள்.
குறைஷியர்கள் கஅபாவைப் பாழ்படுத்த முயன்றதில்லை என்று இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் காரணம் காட்டியிருப்பது சரியன்று. ஏனெனில், குறைஷியர் செய்ததைவிடப் பேரழிவு வேறு என்ன இருக்க முடியும்? அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களையும், அவர்களின் தோழர்களையும் கஅபாவிலிருந்து வெளியேற்றினார்கள். சிலைகளாலும் விக்கிரகங்களாலும் அந்தக் கஅபாவை நிரப்பி, இணைவைப்பில் மூழ்கிக்கிடந்தனர். இதற்குப் பின்வரும் வசனங்கள் சான்றாக அமைந்துள்ளன:
அவர்கள் (புனிதப் பள்ளியான) மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மக்களைத் தடுத்துக்கொண்டிருக்க, அல்லாஹ்  ஏன் அவர்களுக்குத் தண்டனை தரக் கூடாது? (8:34)
அவர்கள்தான் (இறைவனை) மறுத்தார்கள். (புனிதப் பள்ளியான) மஸ்ஜிதுல் ஹராமைவிட்டும் உங்களைத் தடுத்தார்கள். நிறுத்திவைக்கப்பட்டிருந்த பலிப் பிராணி அதன் (பலி) இடத்திற்குச் சென்று சேர்வதையும் தடுத்தார்கள். (48:25)
அது மட்டுமன்றி, பள்ளிவாசல்களைப் பராமரித்தல் என்பது, வெறுமனே அவற்றை அலங்கரித்தல், வெளித்தோற்றத்தைக் காத்தல் மட்டுமன்று. அல்லாஹ் வை நினைவுகூர்வது, அல்லாஹ் வின் மார்க்கத்தை நிலை நிறுத்துவது, இணைவைப்பு மற்றும் அழுக்கிலிருந்து அவற்றைச் சுத்தப்படுத்துவது ஆகியவற்றால்தான் பள்ளிவாசலின் பராமரிப்பு முழுமைபெறும். (இந்தப் பணிகளைச் செய்யவிடாமல் தடுத்த குறைஷியர் புனித கஅபாவைச் சீரழித்தவர்கள் ஆவர் என்று சொல்வது பொருத்தம்தானே!)

அச்சத்தோடுதான் நுழைவர் 
----------------------------------------
அடுத்து "(ஆனால்,) பயந்துகொண்டே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு அனுமதி இல்லை" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது ஒரு தகவல் வாக்கியம்தான் என்றாலும், இதில் விலக்கல் வினையின் பொருள் அடங்கியிருக்கிறது.
"(இறைநம்பிக்கையாளர்களே!) நீங்கள் இணைவைப்போரைவிட (கூடுதல்) பலம் பெற்றால், (அவர்கள் உங்களிடம்) ஒப்பந்தம் செய்யவும் வரி செலுத்தவும் ஒப்புக்கொண்டாலன்றி, அதில் நுழைவதற்கு அவர்களுக்கு இடமளிக்காதீர்கள்" என்பது இதன் பொருளாகும்.
இதனால்தான், அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் (ஹிஜ்ரீ எட்டாம் ஆண்டில்) மக்காவை வெற்றி கொண்டபோது "மினா" பெருவெளியில் வைத்துப் பின்வருமாறு பொது அறிவிப்புச் செய்ய உத்தரவிட்டார்கள்: நடப்பு ஆண்டிற்குப் பிறகு -எதிர்வரும் ஒன்பதாம் ஆண்டிலிருந்து- இணைவைப்பாளர் யாரும் ஹஜ் செய்யக் கூடாது. நிர்வாணமாக யாரும் கஅபாவை (தவாஃப்) சுற்றக் கூடாது. யாருக்கேனும் தவணை (குறிப்பிடப்பட்டு) இருந்தால் அவருக்குரிய தவணை அந்தக் (குறிப்பிட்ட) காலம்வரை நீடிக்கும்.
இந்தத் தொடருக்கு வேறுசிலர் கூறிய விளக்கமாவது: (இறைமறுப்பாளர்களான அவர்கள்,) அல்லாஹ் வின் பள்ளிவாசல்களில் (நுழையும்போது) இறைநம்பிக்கையாளர்கள் தங்களைச் சிறைபிடித்துவிடுவார்கயோ என்ற பீதியில், கழுத்துச் சதை படபடக்க அஞ்சியவாறு நுழைவதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை. அப்படியிருக்கையில், அல்லாஹ் வின் பள்ளிவாசல்களில் ஆதிக்கம் செலுத்தவும், அவற்றில் இறைநம்பிக்கையாளர்களை நுழையவிடாமல் தடுக்கவும் அவர்களுக்கு என்ன அதிகாரம் உண்டு? அதாவது இறைமறுப்பாளர் போன்றோரின் அக்கிரமம் மட்டும் இல்லாதிருந்தால் நிலைமை இவ்வாறுதான் இருந்திருக்கும்.
வேறுசிலர் கூறியதாவது: இந்தத்தொடர் அல்லாஹ் விடமிருந்து முஸ்லிம்களுக்கு வந்த ஒரு நற்செய்தியாக அமைந்துள்ளது. அதாவது முஸ்லிம்கள் (புனிதப் பள்ளியான) மஸ்ஜிதுல் ஹராமையும், மற்ற பள்ளிவாசல்களையும் வென்றெடுக்கும் சூழலை விரைவில் அல்லாஹ்  உருவாக்கப்போகிறான். அவர்களுக்காக இணைவைப்பாளர்களைத் தாழ்த்தப்போகிறான். இறுதியில், இணைவைப்பாளர்களில் யாரும் பயந்தே தவிர அதில் நுழைய முடியாத நிலை உருவாகும். தாம் இஸ்லாம் மார்க்கத்தைத் தழுவாவிட்டால் குற்றவாளிகளாக்கப்பட்டு தண்டிக்கப்படுவோம்; அல்லது கொல்லப்படுவோம் என்று அவர்கள் அஞ்சும் நிலை ஏற்படும்.
இந்த வாக்குறுதியை அல்லாஹ்  நிறைவேற்றினான். முன்பு கூறியவாறு மஸ்ஜிதுல் ஹராமில் இறைமறுப்பாளர்கள் நுழையக் கூடாது என்று தடுக்கப்பட்டனர். இஃதன்றி, "அரபு தீபகற்பத்தில் (இனி) இஸ்லாத்துடன் மற்றொரு மார்க்கம் இருக்கலாகாது" என்றும், "யூதர்களும் கிறித்தவர்களும் அதிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும்" என்றும் அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் இறுதியாக ஆணையிட்டார்கள். புகழும் அருளும் அல்லாஹ் வுக்கே உரியன.
இது, புனிதப் பள்ளியான மஸ்ஜிதுல் ஹராமின் இடங்களைக் கண்ணியப்படுத்தி, தன்னுடைய தூதர் (ஸல்) அவர்களை எந்தப் பகுதியில் மக்கள் அனைவருக்கும் நற்செய்தியாளராகவும் எச்சரிக்கையாளராகவும் அல்லாஹ்  அனுப்பினானோ அந்தப் பகுதியைச் சுத்திகரிக்கின்ற நடவடிக்கை ஆகும்.
இ(வ்வாறு இறைமறுப்பாளர்கள் வெளியேற்றப்பட்ட)து இவ்வுலகில் அவர்களுக்கு நேர்ந்த இழிவாகும். ஏனெனில், (ஒரு செயலுக்கான) பிரதிபலன் (அந்தச்) செயலைப் போன்றே அமைந்துவிடுகிறது. அதாவது எவ்வாறு அவர்கள் "மஸ்ஜிதுல் ஹராமி"லிருந்து இறைநம்பிக்கை கொண்டோரைத் தடுத்தார்கயோ அதைப் போன்றே அவர்களும் அதிலிருந்து தடுக்கப்பட்டனர். எவ்வாறு மக்காவிலிருந்து இறைநம்பிக்கை கொண்டோரை வெளியேற்றினார்கயோ அதைப் போன்றே அவர்களும் மக்காவிலிருந்து வெளியேற்றப்பட்டனர்.
அடுத்து "மறுமையில் அவர்களுக்குப் பெரும் வேதனை உண்டு" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது கஅபாவின் புனிதத்தைச் சீர்குலைத்து, அதைச் சுற்றிச் சிலைகளை நிறுவி இழிவுபடுத்தி, அதில் அல்லாஹ்  அல்லாதவற்றை அழைத்து(ப் பிரார்த்தனை செய்து), அதை நிர்வாணமாக (தவாஃப்) சுற்றி, அல்லாஹ் வுக்கும் அவனுடைய தூதருக்கும் வெறுப்பூட்டும் செயல்களைச் செய்துவந்ததால் அவர்களுக்கு மறுமையில் பெரும் தண்டனை உண்டு.
இந்த வசனம் (114), பைத்துல் மக்திஸ் தொடர்பாக அருளப்பெற்றதாகும் என்று கூறுவோரின் கருத்துப்படி, கஅபுல் அஹ் பார் (ரலி) அவர்கள் கூறியதாவது: கிறித்தவர்கள் (ஜெரூசலத்திலுள்ள) பைத்துல் மக்திஸை வெற்றி கண்டபோது, அதைப் பாழ்படுத்தினார்கள். முஹம்மத் (ஸல்) அவர்களை அல்லாஹ்  நபியாக அனுப்பியபோது அவர்களுக்கு இந்த வசனத்தை அருளி, இந்தப் பூமியில் வசிக்கும் எந்த ஒரு கிறித்தவரும் பயந்த நிலையிலேயே பைத்துல் மக்திஸில் நுழையும் நிலையை ஏற்படுத்தினான்.
"அவர்கள் பள்ளிவாசல்களில் திருட்டுத்தனமாகவே அன்றி நுழையமாட்டார்கள்" என்று கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறினார்கள்.
